மரியாளும்‌ யோசேப்பும்‌ 
பெத்தலகேகமுக்குச்‌ சென்றனர்‌. அது 
ஒரு நீண்ட பிரயாணமாகும்‌. 


மரியாளுக்குப்‌ பிரசவகாலம்‌ மிகவும்‌ 
அண்மையில்‌ இருந்தது. 


அவர்கள்‌ 
பெத்தலகேமை 
யடைந்தனர்‌. 
சத்திரத்தில்‌ அவர்கள்‌ 
தங்குவதற்கு 
இடமிருக்கவில்லை. 
அவர்கள்‌ 
மாட்டுத்தொழுவத்தில 
தங்க 
வேண்டியிருந்தது. 
அன்றிரவு மரியாளுக்கு 
குழந்தை பிறந்தது. 
அவள்‌ அக்குழந்தையை 
துணியால சுற்றி | 
முன்னணையில்‌ நித்திரை 
செய்வதற்கு 
கிடத்தினாள்‌. 


படர டர அட்லி ரர்‌ 


ச ல 2 த து 


சீ 


இரவில மேய்ப்பர்கள்‌ மந்தையைக்‌ அன்றிரவு பெத்லகேமுக்கு 
காத்துக்கொண்டி ருந்தனர்‌. வெளியிலுள்ள வெளிகளில்‌ 


7 க ப்‌ ட்‌ ்‌ ்‌ 
ர மள லமமா ராரா வ 


அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 


திடீரென ஒரு தேவதூதன்‌ 
மேய்ப்பர்களுக்கு முன்‌ தோன்றினான்‌. 


பிரகாசமாயிருந்தது. அவர்கள்‌ 
பயந்தனர்‌. 


தேவதூதன்‌ அவர்களை 
நோக்கி, 
“பயப்படவேண்டாம்‌. 
உங்களுக்கு ஓர்‌ 
நற்செய்தி. இன்றிரவு 
இயேசு பெத்தலகேமில்‌ 
பிறந்துள்ளார்‌. 
அவரைப்‌ போயப்‌ 
பாருங்கள்‌. துணியினால்‌ 
சுற்றப்பட்டு 
முன்னணையில்‌ 
கிடத்தப்பட்டுள்ளார்‌.” 


திடீரென பல தேவதூதர்கள்‌ 
தோன்றினர்‌. அவாகள்‌ 
தேவனைத்துதித்து 
பாடினார்கள்‌. பரலோகத்தில்‌ 
தேவனுக்கு ்‌ 
டாட்டர்‌ மாடம்‌ பூமியில்‌ 
சமாஜ௲ானம்‌ உண்டாவதாக, 
கடவுள்‌ தம்மக்களோடு 


இட? ஷ்‌ 
பரு ப்‌ கில 
13 ம ழ்த்ல்‌ ஷர . 


௫, ல்க 2 


தீ! 

. 

ட்ஸ்‌ 
ம்‌ 


்‌] 4 ஜ்‌ 
ட்‌ உ. உண ௮0 

த (1 உத்‌ 
ப ரி 2ல்‌. 

்‌ நக்‌ 11) ஒர்த்‌! 

்‌ பக 

டக்‌. 3 அவர்க 11445 

[/ டங்‌ ட்ட இர ர்‌ 1 


டப்‌ 


டப ்‌ 30 லப 
ர்‌ 1. ந சப்பாத்து ௧0 விடம்‌ 
த்த பகி ல்‌ 29 


தேவதூதர்கள்‌ சென்றபின்‌ மேய்ப்பர்‌ தேவதூதர்‌ தமக்கு கூறியதைப்‌ 
பெத்லகேமுக்கு விரைந்து சென்றனர்‌. பார்ப்பதற்குச்‌ சென்றனர்‌. 


மரியாளையும்‌ யோசேப்பையும்‌ 


அவர்கள்‌ அதிக மகிழ்ச்சியடைந்தனர்‌. 


முன்னணையில கிடந்த குழந்தையையும்‌ 


கண்டனர்‌. 


மூன்று ஞானிகள்‌ கிழக்கில்‌ பிரகாசமான ஓரு 
நட்சத்திரத்தைக்‌ கண்டனர்‌. அதனைத்‌ 
தொடர்ந்து சென்றனர்‌. 


இயேசுவுக்கு அன்பளிப்பாகப்‌ பல விலையுயர்ந்த 
பரிசுகளைக்‌ கொண்டு சென்றனர்‌. 


அவர்கள்‌ 
நட்சத்திரத்தைப்‌ 
பின்‌ தொடர்ந்து 
பெத்லகேமை 
அடைந்தனர்‌. 
நட்சத்திரம்‌ இயேசு 
- இருந்த 


தொழுவத்திற்கு 
மேல்‌ வந்ததும்‌ 
நின்றது. 


மூன்று ஞானிகளும்‌ இயேசுவைக்‌ 
கண்டு பிடித்து விட்டதனால்‌ 
அதிக மகிழ்ச்சியடைந்தனர்‌. 
தொழுவத்தின்‌ உள்ளே சென்று 
குழந்தை இயேசுவையும்‌ அதன்‌ 
தாயாகிய மரியாளையும்‌ 
கண்டனர்‌. குழந்தை முன்‌ 
ஞானிகள்‌ முழந்தாளிட்டுப்‌ 


மககவளிகது 


ஆ 


தட்‌ 
சட்டு 9 


ஸி கலகைவை அவையை படட ட 


9 ஷ்‌ 
ஒ 3 ட 
௫ “இ ட, 

10 

பத தப்‌ "இ, 
௪. ந. ஆ 
2:36 ட 
6 2 ௩௦ 

த: இடு ஜா! 
உட இ படட 
இட ௮ஓ 0 
3 86% 
வயி கடத இட 
ஒஷ 66 3) 


இயேசவின்‌ பிறப்பு 


அந்நாட்களில்‌ உலகமெங்கும்‌ குடிமஇப்பு எழுதப்பட 
வேண்டு மென்று அகஸ்துராயனால்‌ கட்டளை பிறந்தது. 


சீரியாநாட்டிலே சீரேனியு என்பவன்‌ தேசாதிபதியாயி 
ருந்தபோது இந்த முதலாம்‌ குடிமதுிப்பு உண்டாயிற்று. 


அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும்‌ படிக்கு எல்லாரும்‌ 
துங்கள்‌ தங்கள்‌ ஊர்களுக்குப்‌ போனார்கள்‌. 


அப்பொழுது யோசேப்பும்‌, தான்‌ தாவீதின்‌ வம்சத்‌ 
கானும்‌ குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே, தனக்கு 
மனைவியாக நியமிக்கப்பட்டுக்‌ கர்ப்பவதியான மரியாளுடனே 
குடிமதிப்பெழுதப்படும்படி, கலீலேயா நாட்டிலுள்ள நாச 
ரேச்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம்‌ என்‌ 
னும்‌ தாவீதின்‌ ஊருக்குப்‌ போனான்‌. 


அவ்விடத்திலே அவர்கள்‌ இருக்கையில்‌, அவளுக்குப்‌ பிர 
சவகாலம்‌ நேரிட்டது. அவள்‌ தன்‌ முதற்பேறான குமாரனைப்‌ 
பெற்று, சத்திரத்திலே அவர்களுக்கு இட.மில்லா திருந்தபடி 
யினால்‌, பிள்ளையைத்‌ துணிகளில்‌ சுற்றி, முன்னணையிலே 

கிடத்தினாள்‌. 
லூக்கா 8. 7-7 


மேய்ப்பர்களும்‌ தேவதூதர்களும்‌ 


அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள்‌ வயல்வெளி 
யில்‌ தங்கி, இராத்திரியிீலே தங்கள்‌ மந்தையைக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவ்வேளையில்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
அவர்களிடத்தில்‌ வந்து நின்றான்‌. கர்த்தருடைய மகிமை 
அவர்களைச்‌ சுற்றிலும்‌ பிரகாசித்தது. அவர்கள்‌ மிகவும்‌ பயந்‌ 
தார்கள்‌. 


தேவதூதன்‌ அவர்களை நோக்கி: பயப்படா திருங்கள்‌, 
இதோ,எல்லா ஜனத்துக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தை உண்‌ 
டாக்கும்‌ நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌. இன்று 
கார்க்தராகிய கிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ உங்களுக்குத்‌ 
தாவீதின்‌ ஊரிலே பிறந்திருக்கிறார்‌. பிள்ளையைக்‌ துணி 
களில்‌ சுற்றி, முன்னணையிலே கிடத்தியிருக்கக்‌ காண்பீர்கள்‌. 
இதுவே உங்களுக்கு அடையாளம்‌ என்றான்‌. 


அந்தக்கணமே பரமசேனையின்‌ திரள்‌ அந்தத்‌ தூதனு 
டனே தோன்றி: உன்னகத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமை 
யும்‌, பூமியிலே சமாதானமும்‌, மனுஷர்மேல்‌ பிரியமும்‌ உண்‌ 
டாவதாக என்று சொல்லி, தேவனைத்‌ துதித்தார்கள்‌. தேவ 
தூதார்கள்‌ விட்டுப்‌ பாலோகத்துக்குப்‌ போனபின்பு, மேய்ப்‌ 
பர்கள்‌ ஒருவரையெருவார்‌ நோக்கி; நாம்‌ பெத்லகேம்‌ 
ஊளருக்குப்‌ போய்‌, நடந்ததாகக்‌ கர்த்தரால்‌ நமக்கு அறிவிக்‌ 
கப்பட்ட இந்தக்‌ காரியத்தைப்‌ பார்ப்போம்‌ வாருங்கள்‌ 
என்று சொல்லி, இீவிரமாய்‌ வந்து, மரியாளையும்‌, 
யோசேப்பையும்‌, முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளை 

யையும்‌ கண்டார்கள்‌. 
லூக்கா 2, 98-20 


இழக்கீலிருந்து வந்த பிரயாணிகள்‌ 


இதோ, அவர்கள்‌ கிழக்கிலே 
கண்ட நட்சத்தாம்‌ பிள்ளை டுருந்த ஸ்தலத்திற்குமேல்‌ 
வந்து நிற்கும்‌ வரைக்கும்‌ அவர்களுக்கு முன்‌ சென்றது. 
அவர்கள்‌ அந்த நட்சத்தாூக்தைக்‌ கண்டபோது, மிகுந்த 
ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள்‌. அவர்கள்‌ அந்த வீட்டுக்‌ 
குள்‌ பிரவேசித்து, பின்ளயையும்‌ அதின்‌ தாயாகிய மரியாளை 
யும்‌ கண்டு, சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து அதைப்‌ பணிந்து 
கொண்டு, தங்கள்‌ பொக்கிஷங்களைத்‌ இறந்து, பொன்னை 
யும்‌ தூாபவர்க்கக்கையும்‌ வெள்ளப்போளத்தையும்‌ அதற்குக்‌ 


காணிக்கையாக வைத்தார்கள்‌. 
மத்தேயு 8. 71-17 


